Ⓒ 
தமிழ்நாடு அரசு 

2022 


ந 


தமிழ்நாடு அரசிதழ் 

ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 

சென்னை , புதன்கிழமை , ஜூன் 8 , 2022 
வைகாசி 25 , சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 

பகுதி II— பிரிவு 2 இன் இணைப்பு 

அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 

தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறை 
அறிவிக்கைகள் 

[ அரசாணை ( D ) எண் 149 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு ( J1 ) த் துறை , 5 ஏப்ரல் 2022 ] 

1948 ஆம் ஆண்டு குறைந்த அளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த 
( 1 ) உட்பிரிவின் ( b ) பகுதியிலும் , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
வெளியிடக் கருதப்பட்டுள்ள பின்வரும் வரைவு அறிவிக்கை மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் ( b ) 
பகுதியின் கீழ் கோரியுள்ளவாறு , அதனால் பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக இதனால் வெளியிடப்படுகிறது . 

2. இந்த வரைவு அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து இரண்டு திங்கள் முடிவடையும் நாளன்று 
அல்லது அதற்குப் பின்னர் , இந்த வரைவு அறிவிக்கை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுமென்றும் , மேற்சொன்ன கால அளவு 
முடிவடைவதற்கு முன்னர் , யாதொரு நபரிடமிருந்து இதுகுறித்து வரப்பெறுகிற ஏதேனும் மறுப்புரையை அல்லது கருத்துரையை 
தமிழ்நாடு அரசு பரிசீலிக்கும் என்றும் , இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை எவையேனும் இருப்பின் , 
அவற்றை டி.எம்.எஸ் . வளாகம் , சென்னை -600 006 - இல் உள்ள தொழிலாளர் நல ஆணையாளர் மூலமாக அரசு செயலாளர் , 
தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறை , தலைமைச் செயலகம் , சென்னை -600 009 என்ற முகவரிக்கு அனுப்பி 
வைக்க வேண்டும் . 

வரைவு அறிவிக்கை 

1948 - ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் 
( b ) பகுதியிலும் , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 9-1-2019 ஆம் 
நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II- பிரிவு -2 இல் , 23-25 வரையிலான பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட 
II ( 2 ) / தொ.வே. / 22 / 2019 ஆம் எண்ணுள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறையின் அறிவிக்கையை இரத்து செய்துவிட்டு 
அதற்குப் பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு மாநிலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளிப் பொருட்கள் தயாரிப்புத் 
தொழிலில் பணியமர்த்தப்பட்டுள்ள தொழிலாளர் வகையினருக்கு வழங்கத்தக்கக் குறைந்த அளவு ஊதிய வீதங்களை கீழ்க்காணும் 
விவர அட்டவணைகள் I மற்றும் II இல் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு இதனால் திருத்தியமைக்கிறார் . 

[ 1 ] 

DTP- || -2- ( 23 ) ( T Sup ) -1 


தமிழ் 


ட 


வாய்மையே 


எண் 23 ] 


( Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No.197 / 2009 . 
[ விலை : ரூ .3.20 காசு 


வல்லும் 


2 

விவர அட்டவணை- I 

தங்கத்தாலான பொருட்கள் தயாரிப்பு 


தொடர் 
எண் 
( 1 ) 

குறைந்த அளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 
( கிராம் ஒன்றுக்கு ) 

( 3 ) 

கற்கள் 

கற்கள் 
பொருத்தப்படும் 

பொருத்தப்படாத 
பொருட்கள் 

பொருட்கள் 
( ரூ.காசு ) 

( ரூ.காசு ) 

A. செய்யும் வேலைக்கேற்ற ஊதியங்கள் 

1 . 

1 கிராம் முதல் 5 கிராம் வரை 

120.17 

300.40 

2 . 

5 கிராமுக்கு மேல் 10 கிராமிற்குள் 

84.15 

240.34 

3 . 

10 கிராமுக்கு மேல் 20 கிராமிற்குள் 

58.09 

180.23 

4 . 

20 கிராமுக்கு மேல் 30 கிராமிற்குள் 

54.06 

120.17 

5 . 

30 கிராமுக்கு மேல் 40 கிராமிற்குள் 

48.07 

96.14 

6 . 

40 கிராமுக்கு மேல் 50 கிராமிற்குள் 

42.09 

84.15 

7 . 

36.07 

72.12 

50 கிராமுக்கு மேல் 75 கிராமிற்குள் 
75 கிராமுக்கு மேல் 

30.03 

60.07 

B. நாள் அடிப்படையிலான ஊதியங்கள் : நாளொன்றுக்கு ரூ .399.50 

விவர அட்டவணை- II 

வெள்ளிப் பொருட்கள் தயாரிப்பு 

A. கொலுசு தயாரிப்பு 

தொடர் 
எண் 

குறைந்த அளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 

( கிலோ ஒன்றுக்கு ) 

( ரூ.காசு ) 

( 1 ) 

( 3 ) 

1 . 

48.07 

2 . 

600.83 

3 . 

360.52 

300.40 

72.12 

120.17 

300.40 

480.69 

420.55 

540.74 

குறைந்த அளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 
( ஒவ்வொரு 10 கிராம் மற்றும் அதன் 

பகுதிக்கு ) 
( 3 ) 

சாதா 
உருப்படிகளுக்கு 
( ரூ.காசு ) 

சாதா அல்லாத 
உருப்படிகளுக்கு 
( ரூ.காசு ) 

72.12 

96.14 

70.08 

90.14 


பொருட்கள் தயாரிப்பதற்கான 
தங்கத்தின் எடை 
( 2 ) 


பணியின் வகை 

( 2 ) 


கம்பி இழுத்தல் 

ஜதை வளைத்தல் 

பூக்கள் தயாரிப்பு 

( a ) கெட்டி 

( b ) மெல்லியது 

4 . 

அரும்பு 

5 . 

சங்கிலி 

6 . 

சலங்கை 

7 . 

முகப்பு 

8 . 

திருகாணி 

9. ஒன்று சேர்த்தல் ( முழுவடிவம் ) 


B. இதர வெள்ளிப் பொருட்கள் . 

தொடர் 
எண் 

( 1 ) 

1 . 

2 . 


பொருட்கள் தயாரிப்பதற்கான 
வெள்ளியின் எடை 

( 2 ) 

1 கிராம் முதல் 10 கிராம் வரை 

10 கிராமுக்கு மேல் 20 கிராமிற்குள் 


3 


3 . 

20 கிராமுக்கு மேல் 30 கிராமிற்குள் 

66.13 

84.15 

4 . 

30 கிராமுக்கு மேல் 40 கிராமிற்குள் 

62.07 

78.11 

5 . 

40 கிராமுக்கு மேல் 50 கிராமிற்குள் 

60.07 

74.13 

6 . 

58.09 

72.12 

50 கிராமுக்கு மேல் 100 கிராமிற்குள் 
100 கிராமுக்கு மேல் 200 கிராமிற்குள் 

7 . 

54.06 

72.12 

8 . 

200 கிராமுக்கு மேல் 500 கிராமிற்குள் 

48.07 

62.07 

9 . 

500 கிராமுக்கு மேல் 1000 கிராமிற்குள் 

36.07 

48.07 

10 . 

30.03 

38.03 

ஒரு கிலோ கிராமுக்கு மேல் 
C. நாள் அடிப்படையிலான அடிப்படை ஊதியங்கள் : நாளொன்றுக்கு ரூ .386.00 

விளக்கங்கள் :—( 1 ) அகவிலைப்படி : மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்த அளவு அடிப்படை ஊதிய வீதங்களுடன் பணியாளர்களுக்கு 
கீழே குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 

( i ) அகவிலைப்படியானது , 2010 - ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் 
இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 2001 = 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு தற்போது கணக்கிடப்பட்ட 
161 புள்ளிகள் ஆகும் ) . 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் அகவிலைப்படி நாளொன்றுக்கு ரூ . 2.36 
( இரண்டு ரூபாய் முப்பத்தாறு காசுகள் மட்டும் கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 

( i ) முந்தைய 12 மாதங்களுக்கான ( அதாவது ஜனவரி முதல் டிசம்பர் வரை ) சராசரி நுகர்வோர் விலைக் குறியீட்டினை 
அடிப்படையாகக் கொண்டு , ஒவ்வொர் ஆண்டும் ஏப்ரல் முதல் நாளிலிருந்து அகவிலைப்படி கணக்கிடப்பட வேண்டும் . 

( ii ) முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர சராசரி நுகர்வோர் விலைக் குறியீட்டு எண்ணை அடிப்படையாகக் 
கொண்ட முதல் கணக்கீடு , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு 
வரும் . 

( 2 ) மாதாந்திர ஊதிய வீதங்களைக் கணக்கிடுவதற்கு நாள் ஊதிய வீதத்தை 30 - ஆல் பெருக்க வேண்டும் . 

( 3 ) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது , அல்லது ஒரே பணியைச் செய்யும்போது ஆண் மற்றும் பெண் 
தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் எவ்வித வேறுபாடும் இருக்கக்கூடாது . 

( 4 ) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்த அளவு ஊதியங்களைக் காட்டிலும் 
அதிகமாக இருக்குமிடங்களிளெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 

[ அரசாணை ( ப ) எண் 165 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு ( J1 ) த் துறை , 8 ஏப்ரல் 2022 ] 

1948 ஆம் ஆண்டு குறைந்த அளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த 
( 1 ) உட்பிரிவின் ( b ) பகுதியிலும் , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 
வெளியிடுவதற்கு கருதப்பட்டுள்ள பின்வரும் வரைவு அறிவிக்கை மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் 
( b ) பகுதியில் கோரியுள்ளவாறாக , இதனால் பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக இதனால் வெளியிடப்படுகிறது . 

2. இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து இரண்டு திங்கள் முடிவடையும் நாளன்று அல்லது 
அதற்குப் பின்னர் , இந்த வரைவு அறிக்கை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படுமென்றும் , மேற்சொன்ன கால அளவு முடிவடைவதற்கு 
முன்னர் , இது தொடர்பாக யாதொரு நபரிடமிருந்தும் வரப்பெறும் மறுப்புரை அல்லது கருத்துரையை 
தமிழ்நாடு அரசு பரிசீலிக்குமென்றும் , இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் , 
அதனை தொழிலாளர் ஆணையர் , டி.எம்.எஸ் . வளாகம் , சென்னை -600 006 வாயிலாக , அரசுச் செயலாளர் , தொழிலாளர் நலன் 
மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறை , தலைமைச் செயலகம் , சென்னை -600 009 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் . 

வரைவு அறிவிக்கை 

1948 - ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 - ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் 
( b ) பகுதியிலும் , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 12-12-2018 ஆம் 
நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II- பிரிவு -2 இல் , 1113 மற்றும் 1114 ஆம் பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட 
தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறையின் II ( 2 ) / தொ.வே. / 1027 / 2018 ஆம் எண் அறிவிக்கையை இரத்து செய்துவிட்டு , அதற்குப் 
பதிலாக , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு மாநிலத்தில் திரைப்படத் தொழிலில் பணியமர்த்தப்பட்டுள்ள கீழேயுள்ள 
விவர அட்டவணையின் ( 2 ) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள தொழிலாளர் வகையினருக்கு வழங்கத்தக்க குறைந்தளவு 
ஊதிய வீதங்களை , அந்த விவர அட்டவணையின் ( 3 ) நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறாக இதனால் 
திருத்தியமைக்கிறார் : 


4 

விவர அட்டவணை 

திரைப்படத் தொழிலில் வேலைவாய்ப்பு 

வகை 

வகை 


தொடர் 
எண் 

திங்களொன்றுக்கு குறைந்தளவு அடிப்படை ஊதிய 
வீதங்கள் ( ரூ . காசு ) 

( 1 ) 

மண்டலம்- A 

மண்டலம் - B 

மண்டலம்- C 

1 . 

மேலாளர் 

11606,00 

10896.00 

10277.00 

( 1 ) 

உதவி மேலாளர் 

( 2 ) 

மேற்பார்வையாளர் 

( 3 ) 

திரையரங்கில் படம் திரையிடுபவர் 

10896.00 

10449.00 

10034.00 

( 4 ) 

கணக்காளர் 

( 5 ) 

காசாளர் / எழுத்தர் 

( 6 ) 

மின் கம்மியர் 

( 1 ) 

திரைப்படம் இயக்கும் பயிற்சி பெறுபவர் 

( 2 ) 

நுழைவுச் சீட்டு வழங்குபவர் 

( 3 ) 

வாயிற் காப்பாளர் 

10224.00 

9929.00 

9929.00 

( 4 ) 

நுழைவுச் சீட்டு சேகரிப்பவர் 

( 5 ) 

இயந்திரக் கம்மியர் / சீர்வளி சாதனம் இயக்குபவர் 

( 6 ) 

காவலாள் / வழிகாட்டுபவர் 

( 1 ) 

துடைப்பவர் 

( 2 ) 

அலுவலகப் பையன் 

( 3 ) 

சிப்பமாக்கும் உதவியாள் 

( 4 ) 

மிதிவண்டிப் பையன் 

10089,00 

9929.00 

9929.00 

( 5 ) 

துப்புரவுப் பணியாளர் 

( 6 ) 

தோட்டக்காரர் 

( 7 ) 

பெருக்குபவர் 

( 8 ) மேற் குறித்தவற்றில் சேராத ஏனைய யாதொரு 
பணியாளர் வகையினர் 

விளக்கங்கள் : - ( 1 ) மண்டலங்களின் வகைப்பாடு : A , B மற்றும் C மண்டலங்களில் பின்வரும் பகுதிகள் அடங்கும் : 

( 1 ) மண்டலம்- A : மாநகராட்சிகள் நிலை- I , நகராட்சிகள் , தெரிவு நிலை மற்றும் சிறப்பு நிலை நகராட்சிகள் . 

( 2 ) மண்டலம்- B : நிலை- II மற்றும் நிலை- III , நகராட்சிகள் , நகரியங்கள் , பாளையங்கள் மற்றும் 

பேரூராட்சிகள் . 

( 3 ) மண்டலம் -C : கிராம ஊராட்சிகள் . 


பணியாளர் வகைகள் 

( 2 ) 


வகை - [ [ ] 


வகை- IV 


5 

( 2 ) அகவிலைப்படி : - மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்களுடன் , பணியாளர்களுக்கு 
கீழே குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 

( i ) 

அகவிலைப்படியானது , 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு 
எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 2001 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை 
அடிப்படையாகக் கொண்டு தற்போது கணக்கிடப்பட்ட 161 புள்ளிகள் ) . 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் 
ஒவ்வொரு புள்ளிக்கும் மாதமொன்றுக்கு ரூ . 61.65 ( ரூபாய் அறுபத்தோரு ரூபாய் அறுபத்து ஐந்து 
காசுகள் மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 

( ii ) 

முந்தைய 12 மாதங்களுக்கான ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை ) சராசரி 
நுகர்வோர் விலைக்குறியீட்டினை அடிப்படையாகக் கொண்டு , ஒவ்வோராண்டும் ஏப்ரல் முதல் நாளன்று 
அகவிலைப்படி கணக்கிடப்படும் . 

( iii ) 

முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணை 
அடிப்படையாகக் கொண்டு , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து 
அகவிலைப்படியின் முதல் கணக்கீடு செயலுக்கு வரும் . 

( 3 ) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது ஆண் மற்றும் பெண் பணியாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் 
எவ்வித வேறுபாடும் இருக்கக்கூடாது . 

( 4 ) நாள் ஊதியத்தைக் கணக்கிடுவதற்கு மாதாந்திர ஊதியத்தை 26 ஆல் வகுக்க வேண்டும் . 

( 5 ) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் 
அதிகமாக இருக்குமிடங்களிலெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 

[ அரசாணை 2 ( ப ) எண் 23 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு ( J - 1 ) ) த் துறை , 11 ஏப்ரல் 2022 ] 

1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் 
( b ) பகுதி , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2 ) உட்பிரிவு ஆகியவற்றில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் 21-11-2012 ஆம் 
நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II- பிரிவு - 2 - இல் , 667-672 ஆம் பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட 
தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறையின் II ( 2 ) / தொ.வே.வா. / 782 / 2012 ஆம் எண் அறிவிக்கையை இரத்து செய்துவிட்டும் , 
தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் ( a ) பகுதியின் கீழ் நியமனம் 
செய்யப்பட்ட குழுவின் ஆலோசனையை கருதிப்பார்த்த பின்னர் , கீழ்க்காணும் விவர அட்டவணையின் நெடும்பத்தி ( 2 ) இல் 
குறிப்பிடப்பட்டுள்ள , தமிழ்நாடு மாநிலத்தில் பட்டாசு தயாரிப்புத் தொழிலில் பணியமர்த்தப்பட்டுள்ள தொழிலாளர்களின் வகையினருக்கு 
வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய வீதங்களை , இதன் ( 3 ) ஆம் நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிட்டுள்ளவாறாக 
இதனால் நிர்ணயிக்கிறார் . 

( 2 ) இந்த அறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்தும் , அந்நாள் முதற்கொண்டும் செயலுக்கு வரும் . 

அட்டவணை 

பட்டாசு தயாரிப்பு தொழிலில் வேலைவாய்ப்பு 

தொடர் எண் 

பணியாளர்களின் வகைகள் 

குறைந்தளவு அடிப்படை ஊதியங்கள் 
மாதமொன்றுக்கு ( ரூபாயில் ) 

( 1 ) 

( 2 ) 

( 3 ) 

( 1 ) 

15,000 

( 2 ) 

12,000 

( 3 ) 

10,000 

9,400 


சி 


( 5 ) 

( 6 ) 

( 7 ) 

( 8 ) 


மேலாளர் / முதலாள் 

கண்காணிப்பாளர் 

எழுத்தர் 
ஓட்டுநர் 

காவலாள் 

ஏவலர் 

துப்புரவுப் பணியாளர் 

பெருக்குபவர் 


6 

பணியாளர்களின் வகைகள் 

குறைந்தளவு அடிப்படை ஊதியங்கள் 
மாதமொன்றுக்கு ( ரூபாயில் ) 
( 3 ) 

( 2 ) 

வகை | பணியாளர்கள் 

( 1 ) 

வேதிப்பொருளை கலப்பவர் 

( 2 ) 

வேதிப்பொருளுக்குள் அமிழ்த்துபவர் 

12,000 

( 3 ) 

சாம்பல் & வேதிப்பொருளை நிரப்புவர் 

( 4 ) 

வேதிப்பொருளை வார்ப்படஞ் செய்பவர் / அச்சில் வார்ப்பவர் 
வகை II பணியாளர்கள் 

( 1 ) 

உருக்குக் கம்பி பொருத்துநர் & தயாரிப்பவர் 

( 2 ) 

வேதிப்பொருள் நிரப்பப்பட்ட குழாயை வெட்டுபவர் 

11,100 

( 3 ) 

அடிப்பாகத்தை சிப்பமிட்டு முத்திரையிடுபவர் 

வகை III பணியாளர்கள் 

( 1 ) 

காகிதத்தை சுருட்டுபவர் / மெல்லிய தகட்டினை ஒட்டுபவர் 

( 2 ) 

சுற்றுபவர் 

( 3 ) 

ஒட்டுச்சீட்டு / அடையாளச் சீட்டு ஒட்டுபவர் 

10.950 

( 4 ) 

முடிவாக்க பணியை மேற்கொள்பவர் 

( 5 ) 

சிப்பமிடுபவர் 

( 6 ) 

கட்டு கட்டுபவர் 

வகை IV பணியாளர்கள் 

( 1 ) 

சாயம் பூச்சுபவர் / நிறமேற்றுபவர் 

( 2 ) 

அடிப்பாகம் & மேல்பாகத்தில் மண் பூசுதல் / குச்சி ஒட்டுதல் / 
மெல்லிழைத்தாள் ஒட்டுதல் & துளைத்தல் பணிகளை மேற்கொள்பவர் 

( 3 ) 

உலர்த்துபவர் 

( 4 ) 

உதவியாளர்கள் 

( 5 ) 

சணல் சுற்றுபவர் / சக்கரம் சுற்றுபவர் 

( 6 ) 

சட்டத்தை நிரப்புபவர் ( அடைப்புச் சட்டத்திற்குள் நிரப்புபவர் ) 

( 7 ) 

பெட்டி செய்பவர் / நிரப்புபவர் 

10,950 

( 8 ) 

சரம் செய்பவர் ( சரமாக சுற்றுபவர் ) 

( 9 ) 

துளையிடுபவர் 

( 10 ) 

வெட்டுபவர் 

( 11 ) 

பசை ஒட்டுபவர் 

( 12 ) 

காகிதம் / அட்டைத்தாள் குழாய்கள் & தாள் செய்பவர் 

( 13 ) 

வளையம் செய்பவர் 

( 14 ) 

குழாய் வகை பட்டாசின் கழுத்துப்பகுதியை அழுத்தி அடைப்பவர் 

( 15 ) 

மடிப்பவர் 

V 

இதர பணியாளர்கள் மற்றும் பொதுப் பணியாளர்கள் 

10,950 

( 2 ) அகவிலைப்படி : மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்களுடன் பணியாளர்களுக்கு கீழே 
குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் : 

( i ) அகவிலைப்படியானது , 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் 
இணைக்கப்பட்டுள்ளது . அதாவது , 161 புள்ளிகள் ( அதாவது 2001 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை 
அடிப்படையாகக் கொண்டது ) மற்றும் 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிகளுக்கும் மாதமொன்றுக்கு 
ரூ .58.00 ( ரூபாய் ஐம்பத்தெட்டு மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படி வழக்கப்பட வேண்டும் . 

( ii ) முந்தைய 12 மாதங்களுக்கான , ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை ) சராசரி விலைக் குறியீட்டினை 
அடிப்படையாகக் கொண்டு , ஒவ்வோராண்டும் ஏப்ரல் முதல் நாளில் அகவிலைப்படி கணக்கிடப்படவேண்டும் . 


தொடர் எண் 

( 1 ) 


| 


|| 


III 


IV 


7 

( iii ) முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர சராசரி நுகர்வோர் விலை குறியீட்டு எண்ணை அடிப்படையாகக் கொண்ட 
அகவிலைப்படியின் முதல் கணக்கீடு இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து 
செயலுக்கு வரும் . 

( 3 ) நாள் ஊதிய வீதங்களைக் கணக்கிட மாதாந்திர ஊதியத்தை 26 ஆல் வகுக்க வேண்டும் . 

( 4 ) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது ஆண் மற்றும் பெண் பணியாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் 
எவ்வித வேறுபாடும் இருக்கக்கூடாது . 

( 5 ) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் 
அதிகமாக இருக்குமிடங்களிளெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 

இரா . கிர்லோஷ் குமார் , 
அரசுச் செயலாளர் . 

( தமிழாக்கம் ) 

ந.அருள் , 

இயக்குநர் , 

தமிழ் வளர்ச்சி மற்றும் 
செய்தி ( மொழிபெயர்ப்பு ) த் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை ஆணையரால் 
அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


